அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
கொலோசெயருக்கு எழுதின நிருபம்‌ 


கிறிஸ்து போதுமானவர்‌ 


கொலோசெய நிருபம்‌ 


* கொலோசே பட்டணம்‌ எபேசுவிற்கு கிழக்கே 100 மைல்களுக்கு அப்பால்‌ அமைந்திருந்த பட்டணம்‌. 

ஆசியாவின்‌ எழு சபைகள்‌ இருந்த பகுதியில்‌ அமைந்திருந்தது 

௩ பிரபலமான வியாபாரக்‌ கேந்திர பட்டணமாயிருந்தது. இது பளபளக்கும்‌ கம்பளிக்கு புகழ்பெற்றது. 

௩ பவுலின்‌ காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சின்ன ஆசியாவில்‌ (தற்போதைய துருக்கி) 
கொலோசே ஒரு முன்னணிப்‌ பட்டணமாக விளங்கியது. 


* அதிகாரங்கள்‌ 4 
* வசனங்கள்‌ 95 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadll 


பின்னணி 


* கொலோசே சபை எப்பாபிராவினால்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 

* கொலோசேயருக்கான நிருபத்தை பவுல்‌ எழுதினபோது அவர்‌ கொலோசே பட்டணத்திற்கு சென்றிருக்கவில்லை. 

ஈ கொலோசேயருக்கான நிருபம்‌ ரோமாபுரியில்‌ இருந்து கொலோசே பட்டணத்திற்கு தீகிக்கு மற்றும்‌ அடிமையாயிருந்து 
விசுவாசியான ஒநேசிமுவினால்‌ கொண்டு செல்லப்பட்டது. 

* எபேசிய நிருபத்தில்‌ சரீரத்தை (சபை) குறித்து எழுதியதைப்போல கொலோசே நிருபத்தில்‌ தலையை (கிறிஸ்து) குறித்து 
எழுதப்பட்டிருக்கிறது. 

* கொலோசே சபையானது தவறான உபதேசக்காரர்களின்‌ போதனையால்‌ தாக்குதலுக்குள்ளானது. அவர்கள்‌ இயேசுவின்‌ 
தெய்வீகத்தை குறைத்துப்‌ பேசினார்கள்‌. 

ஈ இயேசு மெய்யான தெய்வம்‌ அல்ல என்று போதித்தார்கள்‌. 

௩ பவுல்‌ அந்த சபைக்கு போனதில்லை என்றபோதும்‌ இந்த பிரச்சினை குறித்து நேரடியாகவே பேசினார்‌. 

தவறான உபதேசக்காரர்களின்‌ போதனையால்‌ இந்தச்‌ சபையானது தேவனை குறைவுள்ளவராய்‌ அறிவதை காட்டிலும்‌ 
அவரது மாட்சிமையையும்‌. மகிமையையும்‌ பரிபூணமாக அறிய வேண்டும்‌ என்பதே பவுலின்‌ ஆதங்கமாயிருந்தது (1:25,2:1-2) 

* எல்லா ஆரம்ப கால திருச்சபைகளுக்கு இருந்ததைப்போல யூத சட்டவாதிகளால்‌ கொலோசே சபைக்கு உண்டான 
பிரச்சினை பவுலுக்கு கவலையளித்தது. 

* பழைய ஏற்பாட்டுச்‌ சட்டங்களில்‌ ஊறியவர்களுக்கு கிரியைகளினால்‌ அல்ல கிருபையினாலேயே இரட்சிப்புண்டாகும்‌ என்னும்‌ 
கருத்தை அங்கீகரிப்பது கடினமாய்‌ இருந்தது. 

* இதன்‌ விளைவாக பூதசட்டவாதிகள்‌ இந்த புதிய விசுவாசத்திற்கு சில காரியங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து 
சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று தொடர்ந்து வற்புறுத்த ஆரம்பித்தார்கள்‌. 

* இதிலே முக்கியமானது விருத்தசேதனம்‌. விருத்தசேதனத்தை யூதமார்க்கத்திலிருந்து விசுவாசத்திற்குள்‌ வந்தவர்கள்‌ 
தொடர்ந்தும்‌ கடைப்பிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


Pastor. Gabriel Thomasraj SETS EE AE EEE ACACIA 


பின்னணி 


% 


38 


# 


பவுல்‌ இந்த தவறை 2:11-15ல்‌ சுட்டிக்காட்டி கிறிஸ்து வந்துவிட்டதால்‌ மாம்சத்தின்‌ விருத்தசேதனம்‌ அவசியமில்லை என்பதை 

தெரியப்படுத்தினார்‌. 

மாம்சத்தின்‌ விருத்தசேதனமல்ல இருதயத்தின்‌ விருத்தசேதனமே அவசியம்‌ என்பதை பவுல்‌ தொவித்ததோடு, பழைய ஏற்பாட்டின்‌ 

சட்டங்கள்‌ சொன்ன சடங்குகளுக்குரிய வற்றை இனி செய்யவேண்டிய அவசியமில்லை என்பதையும்‌ வலியுறுத்துகிறார்‌ (உபா 

10:16,30:6: எரே 4:4,9:26, அப்‌ 7:51,ரோம 2:29) 

பவுலின்‌ எதிர்ப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்களது துர்உபதேசம்‌ பலகாரியங்களை உள்ளடக்கினதாய்‌ இருந்திருக்கிறது. 

அந்த உபதேசங்களில்‌ சிலவற்றை பார்ப்போம்‌. 

1. சடங்குகள்‌ சம்பந்தமானவை: புசித்தல்‌, குடித்தலில்‌ எவற்றை சோத்துக்கொள்ள வேண்டும்‌, சமயவிழாக்களின்‌ அனுஷ்டானம்‌ 
(2:16-17) விருத்தசேதனம்‌ (2:11,3:11) 

2. துறவறம்‌ : தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே (2:21, ஒப்பிடுக 2:23). 
தேவதூதர்களை ஆராதித்தல்‌: (பார்க்க 2:19) 

4. கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தை குறைத்தல்‌: பவுல்‌ இதை முறியடிக்குப்படி கிறிஸ்துவின்‌ உன்னதமான மாட்சிமையை 
விளக்குகிறார்‌ (1:15-20,2:2-3:9) 

5. இரகசிய அறிவு: நாஸ்டிக்ஸ்‌ என்ற பிரிவினர்‌ இதை பெருமையாக கருதிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. (இதற்கு எதிராக பவுல்‌ 
2:18,2:2-3ல்‌ தமது வாதங்களை முன்வைக்கிறார்‌. அவருக்குள்‌ ஞானம்‌ அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம்‌ 
அடங்கியிருக்கிறது. 


6. மனித ஞானத்திலும்‌ பாரம்பரியத்திலும்‌ தங்கியிருத்தல்‌: 2:4,8 பார்க்கவும்‌ 

இந்த துர்‌உபதேசங்களிலிருந்து காத்துக்கொள்ள பவுல்‌ கொலோசேயருக்கு எச்சரிக்கையாக சொன்னது 

பின்வாங்கிப்போகாமல்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌ 1:21-23 

கிறிஸ்து சகலத்திற்கும்‌ போதுமானவர்‌ என்பதை மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ 2:8-23 

எல்லாவற்றிக்கும்‌ போதுமான, எல்லாவற்றிலும்‌ சிறந்தவரான இரட்சகர்‌ மேலேயே முழுக்கவனத்தையும்‌ வையுங்கள்‌ (1:13-18,2:8-10) 


து அ வறதல்‌ Thomasraj I > ACACIA 


பிலிப்பிய நிருபத்தின்‌ சுருக்கம்‌ 


ஈ மற்ற எந்த சபையின்‌ விசுவாசிகளைக்காட்டிலும்‌ பிலிப்பி பட்டண விசுவாசிகள்‌ பவுலின்‌ ஊழியத்திற்கு அதிகமாக 
பொருளாதார உதவிகள்‌ செய்தார்கள்‌ (கொரி 8:11: பிலி 4:15-18) 
௩ ரோமாபுரியில்‌ பவுல்‌ சிறையில்‌ கடுத்துவைக்கப்பட்டூுள்ளதை அறிந்த பிலிப்பிய சபையார்‌ செய்த உபகாரத்திற்கு 
நன்றி சொல்லுவதே இந்த நிருபத்தின்‌ நோக்கமாயிருந்தது (1:5,4:10-19). 
* ஆயினும்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 
1. அவரது சொந்த சூழ்நிலையை எடுத்துரைக்கிறார்‌ (1:12-26,4:10-19) 
2. சூழ்நிலைகள்‌ எப்படிப்பட்டதாய்‌ இருந்தாலும்‌, உபத்திரவத்தை உறுதியோடு எதிர்கொண்டு மகிழ்ந்திருக்க 
பிலிப்பிய சபையை உற்சாகப்படுத்துகிறார்‌ (1:27-30,4:4) 
தாழ்மையாயிருக்க, ஐக்கியமாயிருக்க வலியுறுத்துகிறார்‌ (2:1-11,4:2-5) 
தீமோத்தேயுவையும்‌, எப்பாபிராத்த்துவையும்‌ பிலிப்பிய சபைக்கு முன்பாக புகழ்ந்துரைக்கிறார்‌ (2:19-30) 
5. யூதசட்டவாதிகளையும்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த பொல்லாத வேலையாட்களுக்கும்‌ (லிபத்தீனியர்களையும்‌) 
குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுகிறார்‌ (அதி 3) 


* பிலிப்பிய நிருபம்‌ நானகு அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும்‌ ஒவ்வொரு முக்கிய கருத்தை 
கொண்டிருக்கிறது 


அதிகாரம்‌ 1 - கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌ 1:21 
அதிகாரம்‌ 2- கிறிஸ்து எனது உதாரணம்‌ 2:5 
அதிகாரம்‌ 3- கிறிஸ்து எனது நம்பிக்கை 3:7 
அதிகாரம்‌ 4- கிறிஸ்து எனது பெலனும்‌ ஆதாரமும்‌ 4:13 


Pastor. Gabriel [௨257௪/ | டப அன வயு ன - ACA Church கய்‌ 


பிலிப்பிய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
அறிமுகம்‌ 1:1-14 * கிறிஸ்தவம்‌ தரும்‌ தீர்வுகள்‌ 3:1-4:6 


வாழ்த்து 1:1-2 ... மேலானவற்றையே நாடூங்கள்‌ 3:1-4 
* நன்றி சொல்லுதலும்‌ ஜெபமும்‌ 1:3-14 


* கிறிஸ்துவின்‌ அதியுயர்‌ நிலை 1:15-23 
சிருஷடிப்பில்‌ 1:15-17 
மீட்பில்‌ 1:18-23 
கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலன்‌ 1:24-2:7 
பவுலின்‌ சேவை 1:24-29 
பவுலின்‌ கோரிக்கை 2:1-7 


பழைய மனிதனை களைந்துபோடுங்கள்‌ 3:5-9 
புதிய மனிதனை தரித்துக்கொள்ளுங்கள்‌ 3:10-17 
குடும்பத்தின்‌ பொறுப்புக்கள்‌ 3:18-4:1 


* ஜெபம்‌, நலநடக்கை குறித்த வியாக்கியானம்‌ 4:2-6 
1. ஜெபத்திற்கு அர்ப்பணியுங்கள்‌ 4:2-4 
2. ஞானமாய்‌ நடவுங்கள்‌: கிருபையாய்‌ 

* கொலோசேயின்‌ துர்‌உபதேசம்‌ குறித்த எச்சரிக்கை பேசுங்கள்‌ 4:5-6 
2:8-23 


தத்துவஞானம்‌ குறித்த எச்சரிக்கை 2:8-10 - பவுலின்‌ உடன்னழியர்கள்‌ 4:7-14 


யூதசடங்காச்சாரங்கள்‌ குறித்த எச்சரிக்கை . நிருபத்தை கொண்டுவருபவர்கள்‌ குறித்த 
ர ர ்‌ , புகழாரம்‌ 4:7-9 

த வழிபாடுகள்‌ குறித்த எச்சரிக்கை i 
ne ரை 4:15-18 

துறவறம்‌ குறித்த எச்சரிக்கை 2:20-23 Dl 


Pastor Gabriel Thomasral aE I த ப்‌ ப ACA Church Avadi 


